தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
(விலை: ரூ . 0. 80 காசு 


டு 


* 


. 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


ஒழபே 


" ய வெல்லும் 


எண் 1] 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 7 , 2009 
மார்கழி 23 , திருவள்ளுவர் ஆண்டு - 2039 


பகுதி III - பிரிவு 1 (a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ அரசாணை (நிலை ) எண் 109 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2)த் துறை , நாள் : 10 செப்டம்பர் 2008.) 
1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63/1948 ) 112ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1950ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் விதிகளில் , கீழ்க்காணும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்படி சட்டத்தின் 115ஆம் பிரிவில் கோரியுள்ளவாறு முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் உள்ள, -- 
(1 ) 56 - B விதியில் , 

( அ ) துணை விதி (1)- ல் , “ சோதனை மற்றும் பாதுகாப்புப் பிரிவு என்ற தொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 

( ஆ ) துணை விதி (3) - ல் “ கருவூல இரசீது ஒன்றின் மூலம் " என்ற தொடருக்குப் பதிலாக , “ கருவூல இரசீது ஒன்றின் 
மூலம் அல்லது நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியின் யாதொரு கிளையில் , சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் துணை தலைமை 
ஆய்வாளரின் பெயரில் பெறப்பட்ட குறுக்குக் கோடிட்ட கேட்பு வரைவுக் காசோலை ஒன்றின் மூலம் " என்ற தொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் ; மற்றும் 

(2) படிவம் எண் 8B - ல் , இனம்4- ல் உள்ள " கருவூல செலுத்துச்சீட்டு எண் மற்றும் நாள் என்ற தொடருக்குப் பதிலாக , 
" கருவூல செலுத்துச்சீட்டு எண் மற்றும் நாள் அல்லது கேட்பு வரைவுக் காசோலை எண் , வங்கியின் பெயர் , நாள் என்ற தொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


ரமேஷ்குமார் கன்னா , 
அரசு முதன்மைச் செயலர் . 


(தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


DTP - ||| - 1 ( a ) தமிழ் ( 1 ) 


[ 1 ] 


[ அரசாணை (ப ) எண் 433 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1) த் துறை , நாள் : 21 அக்டோபர் 2008.) 
தமிழ்நாடு 1936ஆம் ஆண்டு ஊதியங்கள் வழங்கல் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 4/1936 ) 26ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 2) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1937ஆம் ஆண்டு 
ஊதியங்கள் வழங்கல் விதிகளில் , கீழ்க்காணும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . அதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 26ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( 5 ) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் 23ஆம் விதியில் உள்ள "இருநூறு ரூபாய் வரையில் நீட்டிக்கத்தக்க " என்ற தொடருக்குப் பதிலாக , 
" எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்குக் குறையாமல் , ஆனால் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரையில் நீட்டிக்கத்தக்க ” என்ற தொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலர் . 


( தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக அரசு முதன்மைச் செயலாளர் மற்றும் சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது 


